Kerala Gazette No. 27 dated 5th July 2011. 
PART I 


Section iii 


P 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 5796 / ச . இ . எ . 2 /2010/சட்ட ம் . 


திருவனந்தபுரம் , 


2010 மார்ச் 31 
1932 சைத்ரம் 10 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்கள் 
தகவலுக்காக இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2010 மார்ச் 30 - ம் தேதி ஆளுநரின் 
அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2010- ன் 2 - வது சட்ட 


ம் 


2010 - ன் கேரள நிதி விநியோக (கணக்கின் மீதான 

வாக்கெடுப்பு ) சட்டம் 


2010 ஏப்ரல் 1- ம் தேதி ஆரம்பிக்கும் நிதியாண்டின் ஒரு பாகத்தின் 
பணிகளுக்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து சில தொகைகளை 
பின்வாங்குவதற்கு வகை செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 


முன்னுரை - 2010 ஏப்ரல் 1- ம் தேதி ஆரம்பிக்கும் நிதி ஆண்டின் ஒரு 
பாகத்தின் பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து சில தொகைகளை 
பின்வாங்குவதற்கு வகை செய்ய வேண்டியது தேவையாக இருப்பதால் , 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஒன்றாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் : 


1 . சுருக்கப்பெயர் . இந்தசட்டம் 2010- ன் கேரள நிதி விநியோக ( கணக்கின் 
மீதான வாக்கெடுப்பு ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 


2 . 2010 ஏப்ரல் 1- ம் தேதி ஆரம்பிக்கும் நிதியாண்டிற்காக கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து ரூபாய் 1748293,12 , 000 பின்வாங்குதல் . - 2010 ஏப்ரல் 1- ம் தேதி 
ஆரம்பிக்கும் நிதி ஆண்டில் அட்டவணையின் (2)-வது கட்டத்தில் குறிப்பிடப் 
பட்ட பணிகள் மற்றும் நோக்கங்கள் தொடர்பாக வரும் பல்வேறு செலவு 
களை எதிர்கொள்வதற்கு அட்டவணையின் (3)-வது கட்டத்தில் குறிப்பிடப் 
பட்ட தொகைக்கு மிகாததும் , மொத்தம் பதினேழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி 
இரண்டு கோடி தொண்ணூற்றி மூன்று இலட்சத்தி பன்னிரண்டாயிரம் ரூபாய் 
மட்டும் வருகின்ற தொகைகள் கேரள மாநில தொகுநிதியிலிருந்து வழங்கவும் 
விநியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு : - இந்த சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில தொகு 
நிதியிலிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் செய்வதற்கு அதிகாரப்படுத்தப் 
பட்டுள்ள தொகைகள் மேற்கூறிய வருடம் தொடர்பான அட்டவணையில் 
கூறப்பட்டுள்ள பணிகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் விநியோகிக்கப்பட 
வேண்டும் . 


அட்டவணை 


( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 1 ) | 


( 2 ) 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 
வரிசை தேவை 

பணிகளும் 
எண் எண் தேவைகளும் சட்டமன்றத்தில் தொகுநிதியில் 

மொத்தம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 

ரூபாய் 
1 மாநில சட்டப்பேரவை வருவாய் 11,52 ,17 ,000 

12 ,60 , 000 11,64 ,77 , 000 
2 II மாநில ஆட்சித் 

வருவாய் 88,51 ,86, 000 19,97,57 , 000 108 ,49 , 37 , 000 
தலைவர்கள் , 
அமைச்சர்கள் , 
தலைமையிட 
அலுவலர்கள் 
நீதி நிர்வாகம் 

வருவாய் 73 , 60 , 04, 000 14 , 69 , 97 , 000 88, 30 , 01 , 000 
தேர்தல்கள் வருவாய் 26, 05 ,22 ,000 

26 , 05 ,22 , 000 
வேளாண்மை 

வருவாய் 42 ,12 ,06 ,000 

17, 000 42 ,12 , 23 ,000 
வருவாய் வரி மற்றும் 
விற்பனை வரி 
நிலவரி வருவாய் 81 , 87 ,15 , 000 

31, 000 81, 87 ,46 , 000 
முத்திரைத்தாளும் வருவாய் 32, 15 , 87 ,000 

32 ,15 , 87, 000 
பதிவும் 


M 


VII எக்ஸைஸ் 


வருவாய் 


32, 01 , 97 , 000 


3 , 33 , 000 


32 , 05 , 30 , 000 


( 2 ) 


( 3) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் 

எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


மொத்தம் 


சட்டமன்றத்தில் தொகுநிதியில் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 


ரூபாய் 


12, 81,12 , 000 


வாகன வரிகள் 
கடன் பொறுப்புகள் 


வருவாய் 
வருவாய் 


1 , 000 | 
2020 ,49,48, 000 


12 ,81,13 , 000 
2020,49,48, 000 


வருவாய் 


36 , 42 , 48 ,000 


... 


36 , 42 , 48, 000 


கருவூலகமும் 
கணக்குகளும் 


XI 


வருவாய் 


93 ,07, 88 , 000 


34,13 , 000 


93, 42 , 01, 000 


மாவட்ட ஆட்சியும் 
பலவகையும் 


காவல் 


1, 74 ,000 


வருவாய் 
மூலதனம் 


383,17 ,41 ,000 
3, 33, 34, 000 


383 ,19,15 , 000 
3 , 33 , 34 ,000 


XIII 


சிறைகள் 


வருவாய் 


17 ,21 ,24 , 000 


17 ,21, 24 ,000 


XIV 


3 , 000 


வருவாய் 
மூலதனம் 


68 , 84 , 39,000 

33 ,33 ,000 


68, 84, 42 , 000 

33 , 33, 000 


எழுதுபொருட்கள் , 
அச்சடி மற்றும் 

நிர்வாகப் பணிகள் 
XV பொதுப்பணி 


வருவாய் 
மூலதனம் 
வருவாய் 


274, 80 ,41 , 000 
823, 51 , 06 , 000 


20 ,00, 000 
24,14,56 ,000 
3,58, 92, 000 


275 , 00 ,41,000 
847 ,65 ,62 ,000 
2009,58 ,44 ,000 


XVI 


2005 , 99 ,52 , 000 


ஓய்வூதியம் மற்றும் 
பலவகையும் 


2 ,50,000 


| 


2334 , 88 ,61, 000 

15 , 42 ,00 ,000 


2334 , 91, 11 ,000 
15 , 42, 00 ,000 


5,17 , 000 


576 , 85 ,92 ,000 
35 , 74 , 33, 000 


576 ,91 , 09 , 000 
35 ,74 , 33,000 


XVII கல்வி , விளையாட்டு , வருவாய் 
கலை மற்றும் 

மூலதனம் 
கலாச்சாரம் 
XVIII மருத்துவ உதவி மற்றும் வருவாய் 
பொது மக்கள் 

மூலதனம் 
XIX குடும்ப நலன் 

வருவாய் 
XX குடிநீர் விநியோகம் வருவாய் 

மற்றும் துப்புரவு மூலதனம் 
XXI வீடுகட்டுமானம் வருவாய் 

மூலதனம் 


88 , 46 ,73,000 


88 , 46 , 73 ,000 


199 ,52 ,79 , 000 
219, 00 , 00 , 000 


199,52 ,79 ,000 
219 ,00 ,00 , 000 


51,57 ,55 ,000 
7 , 47 , 87 ,000 


51 ,57 ,55 , 000 
7 ,47,87, 000 


XXII நகரமேம்பாடு 


வருவாய் 
மூலதனம் 


310 ,72 ,24,000 

1, 16 ,67 , 000 


310 ,72 , 24 , 000 

1 , 16 , 67 , 000 


XXIII 


வருவாய் 


9, 24 ,26 , 000 


9 , 24 , 26 ,000 


XXIV 


வருவாய் 
மூலதனம் 


122,12 ,75 , 000 

1 , 33 ,34 ,000 


122, 12 , 75 , 000 

1 , 33 , 34, 000 


XXV 


தகவல் மற்றும் 
விளம்பரம் 
தொழில் மற்றும் 
தொழிலாளர் நலன் 
அட்டவணைசாதி / 
பழங்குடியினர் , 
பிற பிற்பட்ட 
பிரிவுகளின் நலன் 
இயற்கைச்சீற்ற மீட்பு 
நடவடிக்கை 


வருவாய் 
மூலதனம் 


281 , 46 , 68, 000 
30 ,48 ,93 , 000 


281, 46 ,68 , 000 
30 ,48, 94 ,000 


1 ,000 


XXVI 


வருவாய் 


69 , 27 , 33 , 000 


69, 27 ,33 , 000 


( 3 ) 


மிக கூடாத தொகைகள் 


வரிசை தேவை 
எண் எண் 


பணிகளும் 
தேவைகளும் 


மொத்தம் 


சட்டமன்றத்தில் தொகுநிதியில் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது 
ரூபாய் 

ரூபாய் 


ரூபாய் 


38 ,87 , 68 ,000 
23 , 01 ,16 , 000 


38 , 87 ,68 ,000 
23 , 01 , 16 , 000 


20 , 32 ,59, 000 

11, 35 , 000 


20, 32 , 59, 000 

11, 35 , 000 


324, 42 ,69 ,000 
38, 57 , 23 ,000 


324, 42 ,69,000 
38 ,57 ,73 ,000 


50 , 000 


64 , 93 , 23 ,000 
11, 98 ,16 ,000 


XXVII கூட்டுறவு 

வருவாய் 

மூலதனம் 
XXVIII பலவகை பொருளா வருவாய் 
தாரப் பணிகள் 

மூலதனம் 
XXIX விவசாயம் 

வருவாய் 

மூலதனம் 
XXX 
உணவு 

வருவாய் 

மூலதனம் 
XXXI கால்நடை பராமரிப்பு வருவாய் 

மூலதனம் 
XXXII பால்பண்ணை 

வருவாய் 
XXXIII மீன்பிடிப்பு 

வருவாய் 

மூலதனம் 
XXXIV | வனம் 

வருவாய் 

மூலதனம் 
XXXV பஞ்சாயத்து 

வருவாய் 
மூலதனம் 


64 , 93, 23, 000 

11, 98 , 16 , 000 
87 , 99 ,02 ,000 

2 , 91 ,67 ,000 


19, 58 , 40 , 000 
32 , 60 , 26 , 000 
26 ,62 , 00 ,000 


87 ,99 ,02 , 000 

2 ,91 ,67 , 000 
19,58 , 40 , 000 
32 ,60 ,26 , 000 
26, 62,. 00 , 000 


1 ,00, 000 


86 , 06 ,60 , 000 
6 , 39 , 00 ,000 


86 , 07 ,60 , 000 
6 , 39 ,00, 000 


35 


46 ,18 , 26 , 000 
6 , 66 , 67 ,000 


46 ,18 , 26 , 000 
6 ,66 ,67 , 000 


95 ,15 , 37 ,000 

1,50 ,00 ,000 
97 , 02 , 42 , 000 
109, 97 , 33 , 000 


95 ,15 , 37 , 000 

1,50, 00, 000 
97 ,02 , 42 , 000 
109 , 97 , 33 , 000 


77 , 81, 07 , 000 
101,21,24 , 000 


3,68,000 
12 ,10 ,000 


77 , 84 , 75 ,000 
101, 33 , 34 ,000 


22 , 81, 000 


22 ,81, 000 


9, 40, 85 , 000 
54,80 , 67 , 000 


XXXVI சமூகவளர்ச்சி 

வருவாய் 

மூலதனம் 
XXXVII தொழிற்சாலைகள் வருவாய் 

மூலதனம் 
38 XXXVIII நீர்ப்பாசனம் 

வருவாய் 

மூலதனம் 
XXXIX மின்சாரத் திட்டங்கள் வருவாய் 
XL துறைமுகங்கள் 

வருவாய் 

மூலதனம் 
XLI போக்குவரத்து 

வருவாய் 

மூலதனம் 
XLI சுற்றுலா 

வருவாய் 

மூலதனம் 
XLIII நஷ்டஈடு மற்றும் வருவாய் 

உரிமை ஒப்படைப்பு 
பொதுக்கடன் திருப்பி மூலதனம் 

அளித்தல் 
XLV பலவகைக்கடன் 

மூலதனம் 
மற்றும் முன்பணங்கள் 
XLVI 

சமுதாய பாதுகாப்பும் வருவாய் 
நலனும் 

மூலதனம் 


9, 40 , 85 , 000 
54,80 ,67, 000 
11,49 ,58 ,000 
86 ,75 ,67 ,000 


5 , 01 , 00 , 000 


16 ,50,58 ,000 
86, 75 ,67 , 000 


34 ,98 ,13 , 000 
10 ,24 ,00 ,000 


34, 98 ,13 , 000 
10 , 24, 00,000 


898 , 83 , 02 ,000 


898 , 83 ,02 ,000 


4117 , 03 ,30 , 000 


4117 , 03 ,30 ,000 


19,12 , 27 , 000 


19, 12 , 27 ,000 


368, 24,17 ,000 

80 , 00 ,000 


368 , 24 ,17 ,000 

80, 01 , 000 


1, 000 


மொத்த 


ம் 


11277 , 01, 09 , 000 


6205, 92.03,000 17482,93,12, 000 


